APRIL/MAY 2023 


GTA 21 — காப்பியங்கள்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


பகுதி அ — (10 ௬ 2 ௫ 20 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
சிலப்பதிகாரம்‌ கூறும்‌ முப்பெரும்‌ உண்மைகள்‌ என்ன? 
சிலப்பதி காரத்தின்‌ வேறு பெயர்களைக்‌ கூறுக, 


மணிமேகலை எத்தனை காதைகளைக்‌ கொண்டது? 
அவற்றுள்‌ இரண்டனை எழுதுக. 2 


மணிமேகலை மீது காமம்‌ கொண்ட இளவரசனின்‌ 
பெயரைக்‌ கூறுக. 


கம்பர்‌ தான்‌ எழுதிய இராமாயணத்தின்‌ இட்ட பெயர்‌ 
யாது? 


கம்பராமாயணம்‌ எத்தனை காண்டங்களையுடையது? 
ஏதேனும்‌ இரண்டனைக்‌ கூறுக. 


தமிழ்‌ மரபைப்‌ பின்பற்றி எழுந்த கிறித்துவக்‌ காப்பியம்‌ 
எது? 


4837 


10. 


11. 


12. 


13. 


வீரமாமுனிவரின்‌ இயற்பெயர்‌ என்ன? ஏசுநாதரின்‌ 
வளர்ப்புத்‌ தந்தை யார்‌? 


இசுலாமியப்‌ புலவர்களுள்‌ 


தமிழ்‌ வளர்த்த 
குறிப்பிடத்தக்கவர்‌ யார்‌? 


சீறாப்புராணம்‌ தோன்ற காரணமாக இருந்த வள்ளல்‌ 
யார்‌? 


பகுதிஆ -— (5% 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) கோவலன்‌ கண்ணகி திருமண நிகழ்வு குறித்து 
விளக்குக. 


(அல்லது) 


(ஆ) புகார்‌ நகரில்‌ இந்திர விழா எடுத்த முறையினை 
விளக்குக. ம்‌ 


(அ) மணிமேகலையில்‌ காணப்படும்‌ நீதிக்‌ 


கருத்துக்களை விளக்குக. 
(அல்லது) 


(ஆ) சாதுவன்‌ நாகர்குலத்‌ தலைவனை 
நன்னெறிப்படுத்திய முறையினை விளக்குக. 


(அ) மிதிலை நகரின்‌ காட்சிகளை எழுதுக. 
(அல்லது) 


(ஆ) தயரதன்‌ மாட்சி பற்றிய விளக்குக. 
2 4837 


19. 


20. 


(அ) வீரமாமுனிவரின்‌ தமிழ்ப்‌ பணியை விளக்குக. 


(அல்லது) 


(ஆ) தேம்பாவணி கிறித்துவ சமயத்தின்‌ மார்க்கத்தினை 
எங்ஙனம்‌ எடுத்துரைக்கின்றது ? 


(அ) சிறாப்புராணம்‌ அமைப்பினை விளக்குக. 


(அல்லத) 
(ஆ) சீதகாதி, அப்துல்‌ காசிம்‌ வாழ்வு பற்றி விளக்குக. 


பகுதி இ-- (3 ௬ 19 ௪ 30 மதிப்பெண்கள்‌) 
எலையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


சிலம்பின்‌ சிறப்புகளாக . நீவிர்‌ கருத்துவனவற்றை 
விவ்ரிக்க. 

ஆபத்திரன்‌ வரலாற்றை விளக்குக. 

இராமாயணம்‌. உணர்த்தும்‌ உண்மை நெறிகளை 
விவரிக்க. 


சூசையப்பரின்‌ வரலாற்றை தேம்பாவணி வழிநின்று 
விளக்குக. 


விடமீட்ட படலத்தில்‌ .இடம்‌ பெற்ற கருத்துக்களை 
விவரிக்க. 


3 4837 


